GOVERNMENT OF TAMIL NADU 

2014 


[Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
[R . Dis . No . 197 /2009 . 
[Price : Rs . 4 . 00 Paise . 


IW 


RS 
Am 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


111 


GOVERN 


INAD 


TV 


1 


RTE 


VRL 


. 


TRU 


SHOW 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE TE 


No. 40 ] 


CHENNAI, WEDNESDAY , OCTOBER 22 , 2014 
Aippasi 5 , Jaya , Thiruvalluvar Aandu – 2045 


Part VI — Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc. 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI 


Amendments to Regulations for Consumer Grievance Redressal 

Forum and Electricity Ombudsman .. 


546 -548 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


Loss of Certificates 


548 - 553 


DTP - VI-2 (40 ) — 1 


[ 545 ] 


DTP _ VI-2 (40) — 1a 


546 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI 


Amendments to the Regulations for Consumer Grievance redressal Forum and Electricity Ombudsman 


(Notification No. TNERC / CGRF & EO /6 - 10 , dated 8 -9 - 2014.) 


No.VI(2 )/ 245 / 2014 . 


1 . In exercise of the powers conferred by Section 42 (5 ), (6 ) & (7 ) and clause (r) of sub -section ( 2 ) of Section 181 of 
the Electricity Act, 2003 (Central Act 36 of 2003) Tamil Nadu Electricity Regulatory Commission hereby makes the following 
amendments to the Regulations for Consumer Grievance Redressal Forum and Electricity Ombudsman , 2004 , the draft of 
the same having been previously published as required by sub - section (3 ) of Section 181 of the said Act. 

2. It shall come into force on the date of publication in the Tamil Nadu Government Gazette. 


AMENDMENTS 


In the said Regulations 

( 1) in regulation 7 , — 
(a) for sub - regulation (2), the following shall be substituted , namely : 

“ (2) Within five working days of receipt of a consumer grievance, the forum shall send an acknowledgement to 
the complainant. If the grievance/ petition is anonymous, the same shall be rejected on receipt and placed before the forum 
in the next available opportunity for recording the same. " ; 


(b ) for sub -regulation (5 ), the following shall be substituted , namely : 


"(5 ) The licensee shall furnish the para -wise remarks on the grievance to the forum and the complainant within 
10 days of receipt of the letter from the forum , failing which the forum shall proceed on the basis of the material record 
available . The complainant can represent himself or through a representative of his choice. Where the complainant or his 
representative fails to appear on the date of hearing before the forum , the forum may decide it on merits . ", 


( c) for sub -regulation (7 ), the following shall be substituted , namely : 


“ (7 ) On receipt of the remarks from the licensee or otherwise, the forum shall initiate enquiry in regard to the 
complaint after serving a notice of the said enquiry on the complainant and the licensee concerned , mentioning "date, time 
and venue ” of the enquiry by registered /speed post/special messenger and complete the said enquiry expeditiously and pass 
appropriate order on the complaint within a maximum period of fifty days from the date of receipt of complaint by the forum ." ; 


(d ) after sub -regulation ( 11 ), the following shall be added , namely : 


" ( 12 ) The Chairman of the forum may pass such interim orders on the request of the complainant as he may 
consider appropriate in the interest of the complainant after hearing both sides subject to issue of final order by the Forum : 


Provided that in case of dispute in regard to payment of current consumption charges the interim relief shall not 
be granted unless the complainant deposits with the designated authority /office of the licensee the amount as specified in 
clause (a) or (b ) under the proviso to sub -section (1) of Section 56 of the Act. 


( 13 ) Once a petition for interim relief is filed with the Consumer Grievance Redressal Forum , the electricity supply 
to the consumer shall not be disconnected except in accordance with the provisions of the Act, regulations and orders. 


( 14 ) The application seeking interim relief shall be registered within three working days from the date of receipt 
of complaint. 


( 15 ) The Interim orders shall be passed within ten days from the date of receipt of the complaint.”: 


Oct. 22 , 2014 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


547 


( 2) in regulation 17 , in sub -regulation (4), for clause( a), the following shall be substituted , namely : 


“ (a ) The complainant had before making a complaint to the Electricity Ombudsman made a written representation to 
the forum of the licensee named in the complaint and either the forum had rejected the complaint or the complainant had not 
received any reply within a period of Fifty days from date of filing of the grievance or the complainant is not satisfied with 
the reply given to him by the forum : 


Provided that this shall not be applicable to the complaints of common nature described under sub -regulation (1). "; 
( 3) in regulation 22 , after sub -regulation (6 ), the following shall be added, namely: 

" (7 ) Non -compliance of the orders of the Forum or the Electricity Ombudsman shall attract proceedings 
under Section 142 of the Act.” . 

(By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai- 600 008 , 
8th September 2014 . 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , சென்னை 

அறிவிக்கை 


( அறிவிக்கை எண் த . நா . மி . ஒ . ஆ . கு . தீ . ம & மி . கு / 6 - 10 , நாள் : 8 - 09 - 2014 .) 
1 . தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , 2003ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் ( மத்திய சட்டம் 36/2013 ) 42ஆம் பிரிவின் 
( 5), (6 ), (7 ) ஆகிய உட்பிரிவுகளுடன் சேர்த்துப்படிக்கப்படும் 181ஆம் பிரிவின் (2) ஆம் உட்பிரிவின் (1) ஆம் கூறின்படி தனக்கு வழங்கப்பட்ட 
அதிகாரங்களையும் மற்றும் இதன் பொருட்டு அதனை இயல்விக்கும் பிற அனைத்து அதிகாரங்களையும் செலுத்தி , தமிழ்நாடு மின்சார 
ஒழுங்குமுறை ஆணையம் , நுகர்வோர் குறைதீர்க்கும் மன்றம் மற்றும் மின்குறை தீர்ப்பாளருக்கான ஒழுங்குமுறை விதிகள் , 2004 - ல் 
பின்வரும் திருத்தங்களை இதன்மூலம் செய்கிறது . அதனுடைய வரைவானது மேற்சொன்ன சட்டத்தின் 181ஆம் பிரிவின் ( 3) ஆம் 
உட்பிரிவினால் வேண்டுறுத்தப்பட்டவாறு முன்னதாக வெளியிடப்பட்டுள்ளது . 
2 . இத்திருத்தங்கள் தமிழ்நாடு அரசிதழில் அவை வெளியிடப்பட்ட நாளிலிருந்து அமலுக்கு வரும் . 

திருத்தம் 
மேற்சொன்ன ஒழுங்குமுறை விதிகளில் - 
(1) 7ஆம் ஒழுங்குமுறை விதியில் , 
( அ ) உள் ஒழுங்குமுறை விதி(2)- க்கு பதிலாக பின்வரும் உள் ஒழுங்குமுறை விதி அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது: 

“(2 ) நுகர்வோரிடமிருந்து முறையீடு பெறப்பட்ட ஐந்து தினங்களுக்குள் முறையீட்டாளருக்கு பெறப்பட்டதற்கான ஒப்புகை 
மன்றத்தால் அனுப்பப்பட வேண்டும் . முறையீடு / மனு அனாமதேயமாக இருந்தால் , பெற்ற நிலையிலேயே நிராகரிக்கப்பட வேண்டும் . 
மற்றும் அதனை அடுத்த மன்றக்கூட்டத்தில் புகாரின் மீது நடவடிக்கை இல்லை என பதிவு செய்திடல் வேண்டும் . 

( ஆ ) உள் ஒழுங்குமுறை விதி (5) - க்கு பதிலாக பின்வரும் உள் ஒழுங்குமுறை விதி அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது ; 

" (5 ) மன்றத்திலிருந்து கடிதம் கிடைக்கப்பெற்ற பத்து தினங்களுக்குள் உரிமம் பெற்றவர் , குறை மீதான பத்தி வாரியாக 
கருத்துரையை மன்றத்திற்கும் மற்றும் முறையீட்டாளருக்கும் அளிக்க வேண்டும் . தவறினால் , இருக்கும் ஆதாரங்களைக் கொண்டு மன்றம் 
நடவடிக்கை மேற்கொள்ளும் . முறையயீட்டாளர் அவராகவோ அல்லது அவரால் தேர்ந்தெடுக்கப்படும் சார்பாளர் மூலமாகவோ விசாரணையில் 
பங்கேற்கலாம் . முறையீட்டாளர் அல்லது அவரின் சார்பாளர் விசாரணை நடைபெறும் நாள் அன்று மன்றத்திற்கு நேரில் வரத் தவறினால் , 
மன்றம் அக்குறையின் தன்மையின் அடிப்படையில் முடிவு மேற்கொள்ளலாம் . ; 

( இ ) உள் ஒழுங்குமுறை விதி (7 )- க்கு பதிலாக பின்வரும் உள் ஒழுங்குமுறை விதி அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

" (7 ) உரிமதாரரின் கருத்துரை கிடைக்கப் பெற்றாலும் அல்லது இல்லாவிட்டாலும் , விசாரணை பற்றிய அறிவிப்பை, 
ஒப்புகையுடனானப் பதிவு அஞ்சல் / துரித அஞ்சல் / தனி செய்தி ஆள் மூலமாக “ தேதி , நேரம் மற்றும் விசாரணை இடம் ” பற்றி குறிப்பிட்டு 
முறையீட்டாளருக்கும் மற்றும் சம்பந்தப்பட்ட மின்உரிமம்தாரருக்கும் வழங்கிய பின்பு அது தொடர்பாக மன்றம் விசாரணையைத் துவங்கி 
விசாரணையை விரைவில் முடித்து மன்றத்தில் முறையீடு கிடைக்கப் பெற்ற அதிக பட்சம் ஐம்பது நாட்களுக்குள்ளாக , முறையீட்டின் மீது 
உரிய ஆணை வழங்கிட வேண்டும் . ; 

(ஈ ) உள் ஒழுங்குமுறை விதி ( 11)- க்கு பிறகு பின்வரும் உள் ஒழுங்குமுறை விதிகள் அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது: -- 

" (12 ) முறையீட்டாளரின் வேண்டுகோளின் பேரில் மன்ற தலைவர் இருதரப்பினரின் வாதங்களை கேட்டதன் பிறகு 
மன்றத்தின் இறுதி ஆணை வெளியிடுவதற்கு முன்பு முறையீட்டாளரின் சட்டப்படியான உரிமையை கணக்கில் கொண்டு தகுந்த இடைக்கால 
ஆணை வழங்கலாம் : 

ஆனால் மின் கட்டண சம்மந்தமான வழங்குகளில் , முறையீட்டாளர் மின்சார சட்டத்தின் பிரிவு 56 (1) ( அ ) அல்லது ( ஆ )வின் படி 
குறிப்பிடப்பட்டுள்ள தொகையை உரிமதாரரின் சம்பந்தப்பட்ட அதிகாரி / அலுவலகத்தில் செலுத்திய பிறகு தான் இந்த இடைக்கால 
ஆணையை பெறலாம் . 


548 


548 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec . 2 


( 13) இடைக்கால நிவாரணத்திற்கான முறையீடு நுகர்வோர் குறைதீர்க்கும் மன்றத்தில் பதிவு செய்த பின் முறையயீட்டாளரின் 
மின் இணைப்பு மின்சார சட்டம் , ஒழுங்குமுறை விதிகள் மற்றும் ஆணைகளுக்கு உட்படாமல் இருக்கும்பொழுது மட்டும் தான் மின் 
துண்டிப்பு செய்யப்படும் . 

(14 ) இடைக்கால நிவாரணம் கோரும் விண்ணப்பங்கள் அவை கிடைக்க பெற்ற நாளிலிருந்து மூன்று அலுவல் தினங்களுக்குள் 
பதிவு செய்யப்பட வேண்டும் . 

( 15 ) முறையீடுகள் கிடைக்கப்பெற்ற நாளிலிருந்து பத்து நாட்களுக்குள் இடைக்கால கட்டளைகள் வழங்கப்பட வேண்டும் . ; 
(2 ) 17ஆம் ஒழுங்குமுறை விதியில் உள்ஒழுங்குமுறை விதி (4)- ல் கூறு ( அ ) - விற்கு பதிலாக பின்வரும் கூறு அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 

" ( அ ) முறையீட்டாளர் , மின்சார குறைதீர்ப்பாளருக்கு முறையீடு செய்வதற்கு முன் , முறையீட்டில் குறிப்பிட்ட உரிமதாரரின் 
மன்றத்தில் எழுத்து மூலம் முறையீடு செய்திருந்து அந்த முறையீட்டை மன்றம் தள்ளுபடி செய்திருக்க வேண்டும் அல்லது முறையீடு பதிவு 
செய்த ஐம்பது நாட்களுக்குள் பதில் பெறப்படாமல் இருந்திருக்க வேண்டும் அல்லது முறையீட்டாளருக்கு மன்றம் அளித்த பதிலில் திருப்தி 
ஏற்படாமல் இருந்திருக்க வேண்டும் : 

ஆனால் , பிரிவு 17 (1)- ல் விவரிக்கப்பட்டுள்ள பொதுத்தன்மையான முறையீட்டிற்கு இது பொருந்தாது . ; 
( 3) 22ஆம் ஒழுங்குமுறை விதியில் உள் ஒழுங்குமுறை விதி(6 )- ற்கு பிறகு பின்வரும் உள் ஒழுங்குமுறை விதி அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 

" (7 ) நுகர்வோர் மன்றத்தின் அல்லது மின்சார குறைதீர்ப்பாளரின் ஆணைகளுக்கு கீழ்படியாமை மின்சார சட்டத்தின் 
பிரிவு 142- ன்கீழ் நடவடிக்கைக்கு உள்ளாகும் . 


(தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை - 600 008 , 
2014 செப்டம்பர் 8 . 


சி . குணசேகரன் , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 

LOSS OF CERTIFICATES 
It is hereby notified that the Original Higher Secondary Certificates / Matriculation Certificates / Diploma Certificates/ 
School Certificates of the following pupils are reported to have been lost beyond recovery . Necessary steps are 
being taken to issue the duplicate of the said Certificates . If the Originals were to be found by anybody , they should 
be treated as invalid and sent to the Secretary , Board of Higher Secondary Examination / Directorate of 
Government Examinations, Chennai-6 / Director of Technical Education , Chennai- 25 / Inspector / Inspectress of Matriculation 
and Anglo - Indian Schools as the case may be for cancellation : 


சி . என் .சி . 

எண் . 


மாணவர்/மாணவி பெயர் , 
பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 
( 3 ) 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


( 2 ) 


( 5) 


( 6 ) 


No .VI(2)/246/ 2014 . 

Gobichettypalayam : 
1 P . Jothimani 


160638 


April 1994 


S . S .L . C . 


ந . க . எண் 018172 /H3 - 3/ 2014, 

26- 9 - 2014 . 


N 


. 


Elango , M . 
Pravin Savaridass , M . 
Vasuki, S . 
M . Sumeshraj 
S . Manokaran 


209353 
249866 
267908 
249083 


- 


March 2006 
March 2005 
March 2007 
March 2005 ) 

April 2004 ) 
June 2004 > 


S .S . L. C . 
S . S .L. C . 
S .S .L . C . 
S .S.L . C . 


0 


0 


719628 
326502 


S . S .L . C . 


Oct. 22 , 2014 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


549 


சி . என் .சி . மாணவர்/மாணவி பெயர், 
எண் . பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம். 

(2 ) 


தேர்வின் 
விவரம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 
(3 ) 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


( 5 ) 


(6 ) 


Ariyalur : 
P . T . Thirumurugan 


V 


267568 


March 1997 


S . S .L . C . 


h . 5 . Too 018172 / 93 – 3 /2014 . 

26 -9 - 2014 . 


00 


1486087 


S.S .L .C . 


H . Jerald 
T. Raji 


9 


281191 
610023 


March 2011 
March 1999 
October 1999 

April 1992 


S . S .L . C . 


10 


266733 


S.S.L.C . 


11 


K . Balasubramanian 
Udaiyarpalayam : 
K . Kalpana 
Azhagarsamy, P . 
Selvam , K . 
P . Magesh 
Kamaraj, N . 


261371 
402149 
338330 
248633 
421676 
093598 
481006 


March 1996 
March 2006 
March 2002 

April 1993 
March 1984 ) 
March 1983 
March 2010 


S.S .L .C . 
S . S .L .C . 
S .S .L .C . 
S .S .L . C . 


S . S .L . C . 


16 


S . S .L . C . 


404152 


413400 
347796 
201695 
254709 


March 2005 
March 2005 
March 2001 

April 1990 
April 1994 
April 1993 
March 2009 


S . S .L . C . 
S . S .L . C . 
S . S .L . C . 
S .S .L.C . 
S . S .L .C . 
S. S.L. C . 
S.S.L.C . 


262116 
482632 


Vetrivel, s . 
Tiruchirappalli : 
G . Ramya 
Vadivel , M . 
G . Renuga 
C . Nagarajan 
V .Sudhagar 
Anita Emily , S. 
R . G . Sriram 
Coimbatore : 
Saraswathi, K . 
K . Anantha Narayanan 
R . Pradeep Lingam 
T. Selvakumar 
V . Ramaseshan 
A . Tharani 
Umesh , U . 
Varun , R . 
B . Arunprasath 
Karikalan , R .K . 


163726 


nan 


118120 
280399 
211877 


118197 


228464 
171948 
201435 
163295 


31 


March 1996 
March 1987 
March 2010 
March 2002 
March 1987 
March 2006 

April 1998 
March 2001 

April 1997 

April 1998 
March 2005 
October 1996 

April 2004 
March 1996 
March 2008 


S.S .L .C . 
S .S .L .C . 
S .S .L.C . 
S . S .L .C . 
S .S .L .C . 
S .S .L.C . 
S . S .L .C . 
S . S .L . C . 
S .S.L.C. 
S .S .L.C . 
S .S .L. C . 
S .S .L .C . 
S. S .L. C . 
S .S .L . C . 
S . S .L . C . 


R . Prabakaran 


35 


171502 
236494 
460221 
235865 
165589 


Ramu, V . 
Senthil Murugan , C . 
Ramu, V . 
M . Nathiya 


36 


38 


246454 


DTP _ VI-2 ( 40 — 2 
DTP - VI-2 (40 ) — 2 


550 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


சி . என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


(5 ) 


(6 ) 


Coimbatore - Cont. 
Vidya Menon 


39 


507888 


September 2002 


S. S.L. C . 


15 . 5 . 6toor 018172 /13 – 3/2014 , 

26 - 9 - 2014 . 

Do . 


228685 


40 
41 


March 2003 
March 1982 


S . S .L . C . 
S . S .L . C . 


164701 


Do . 


42 


V. Balaji 
G . Parimala 
Inspector of Matriculation 
School, Coimbatore : 
R . Abraham Mathew 
Salem : 
K . Sevitha 
Sathya , M . 
Elayaraja , P . 


661590 


March 2002 


S . S .L .C . 


Do . 


317645 


o . 


231781 


Do. 


44 
45 


212211 
640326 


Do . 


584024 


1422587 


46 
47 
48 
49 
50 
51 


277547 


March 2008 S.S.L.C . 
March 2000 S . S .L .C . 

April 1998 Į S . S .L . C . 
October 1998 
October 1999 S .S .L .C . 

April 2012 S . S .L . C . 

April 2011 S . S .L . C . 
March 2011 S .S .L .C . 
March 2000 S . S.L .C . 
March 1989 ) 

S .S .L .C . 
April 1990 
April 1998 S .S .L .C . 


Vadivel, S . 
M . Vijay 
D . Sangeetha 
R . Soundarrajan 
A . Kavitha 
R . Karunanithi 


1376243 


228126 


159783 
482809 


Do . 


52 


213689 


Do . 


53 


827276 


March 2002 


S . S .L .C . 


173493 


54 
55 
56 


J. Ramya 
Inspector of Matriculation 
School, Salem : 
A . Prabu 
Private : 
A . Umarani 
Kanimalar, 1. 
C . Harish Babu 
K . Malarjothi 
Parivallal, A . 
Tindivanam : 
P. Ravichandiran 
S. Nithiya 
C . Thirunavukarasu 
M .G . Vijayasankar 


226474 
612042 
118936 


April 1990 

April 2004 
March 1999 

April 1990 
March 2009 


S .S .L .C . 

.S .L .C . 
S . S .L .C . 
S . S .L . C . 
S .S .L . C . 


58 


876954 


59 
60 
61 
62 


398474 
587276 
503331 


March 2000 
March 2009 
March 2005 
March 2000 
October 2000 S 


S.S .L.C . 
S. S .L .C . 
S.S.L.C . 
S.S.L.C. 


401278 
635313 


Do. 


1422587 
277547 


63 
64 
65 
66 
67 


Perambalur : 
M . Vijay 
D . Sangeetha 
K . Tamil Selvi 
Baabi, S . 
A . Raja 


1603358 
587465 


April 2012 

April 2004 
March 2012 
March 2009 
March 1995 , 
October 1995 


S. S.L.C . 
S.S .L.C . 
S.S .L.C . 
S.S.L.C . 
S . S .L . C . 


Do. 


265969 
516309 


Do. 


Oct. 22, 2014 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


551 


சி . என் .சி . 

எண் . 


மாணவர்/மாணவி பெயர் , 
பள்ளியின் பெயர் மற்றும் 
கல்வி மாவட்டம் . 

(2) 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 

(4 ) 


(3 ) 


(5 ) 


(6 ) 


Karur : 
V . Vasuki 


68 


234501 


March 1993 


S. S .L. C . 


5 . 5 . 6T60oT018172 /93 – 3 /2014 , 

26 - 9 - 2014 . 


69 


Kalyani, T. 


S . S .L . C . 


70 


Srinivasan , R . 
Kaviya , R . 
P . Masilamani 
R . Vijayakumar 
Sangagiri : 
Sakthivel, S . 
A . Vijaya 


897495 March 2010 
1116253 September 2011 
2219450 

April 2012 
1518512 October 2012 
367557 March 2003 
430022 March 2008 
279458 March 1999 
485784 October 1995 


S.S .L.C . 
S . S .L .C . 
S .S .L. C . 
S.S.L.C . 


262449 


S . S .L . C . 


75 


157916 
472561 


S . S .L . C . 


76 


S . Saradha 


151304 
448684 


April 2004 
March 1990 | 

April 1991 
March 1989 
October 1989 

March 2008 
March 1985 
March 2007 


77 
78 


307068 
235595 
287905 


S .S.L .C. 
S.S.L.C . 
S .S .L . C . 
S . S . L . C . 


80 


84 
85 
86 
87 


S. Dhanam 
P. Ravi 
B . Kathirvel 
Tiruppur : 
B . Krishnan 
P . Eswara Moorthi 
Lakshmi Prabha, R . 
M . Manikumar 
C . Suganya 
S . Balavignesh 
Brindha, N . 
R . Deepa 
Uma Maheswari , M . 
S . Umavathi 
S . Senthilkumar 
Erode : 
Kishoore Kumar, S . 
L . Dhandapani 
J. Vennila 


119999 
261671 
259399 
119224 
209970 
295549 
250132 
142224 
272489 


March 1989 
March 2009 
March 2003 

April 1990 

April 2004 
March 2008 
March 2009 

April 1994 
March 2006 
March 1986 
March 1984 


S.S .L .C . 
S. S.L.C . 
S . S.L .C . 
S .S .L. C . 
S. S.L.C. 
S .S .L . C . 
S .S .L . C . 
S. S.L.C . 
S . S .L . C . 
S . S .L . C . 
S . S .L .C . 


109063 


203296 


91 
92 


M . Matheswaran 


298982 
137255 
322733 
241840 
260328 
134189 
185443 


March 2009 
March 1988 
March 2009 
March 2002 
March 2003 
March 1986 

April 1992 


S . S .L .C . 
S .S .L. C . 
S .S .L . C . 
S . S .L . C . 
S .S .L.C . 
S. S.L .C . 
S . S .L . C . 


95 
96 
97 


G . Sumathi 
P . Leela Ruckmani 
N . Prabhavathi 


552 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


சி . என் .சி . 

எண் 


மாணவர்/மாணவி பெயர் , 
பள்ளியின் பெயர் மற்றும் 
கல்வி மாவட்டம் . 

(2 ) 


தேர்வின் 
விவரம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 
(3 ) 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


(5 ) 


(6 ) 


Puduchery : 
S . Sadish 


98 


368486 


March 1999 


S . S .L .C . 


h . 5 . 6T600 018172 / 93 – 3 /2014 . 

26 - 9 - 2014 . 


99 
100 
101 
102 
103 
104 
105 
106 
107 
108 
109 


E . Murugavel 
Krishnamoorthy , P .K . 
Kiriza , R . 
R . Vengadesan 
Karthikeyan , R . 
V . Narayanasamy 
M . Rajalakshmi 
T. Kavitha 
Reena , R . 
P . Arumugam 
G . Muralikumar 
Pollachi : 
D . Dhana Selvi 
Ajay, S . 


528351 
305356 
275961 
156461 
484196 
533699 
491651 
336132 
604733 
479535 
435057 


March 2007 

April 1993 
April 1991 

April 1985 
March 2003 
March 2007 
March 2005 

April 1997 
March 2010 
March 2003 
March 2002 


S.S.L.C . 
S. S.L.C . 
S .S .L .C . 
S . S .L . C . 
S . S .L . C . 
S .S.L .C . 
S. S.L .C . 
S .S .L. C . 
S . S .L . C . 
S .S .L. C . 
S.S.L.C . 


110 
111 


220779 
253934 
326079 
211704 


March 2006 S . S .L . C . 
March 2010 | S .S .L . C . 

July 2010 J 
April 2004 S . S .L .C . 


112 


493000 


113 
114 


April 1991 
March 2003 


S.S.L.C . 
S.S.L.C . 


397888 


115 


385446 


April 2004 


S . S .L .C . 


K . Kaleeswari 
llalkudi : 
A . Christopher 
V .K . Kalaiyarasi 
Musiri : 
B . Santhana Lakshmi 
Pattukottai : 
P . Elangovan 
Nagapattinam : 
G . Mahalakshmi 
Kallakurichi : 
R . Ayyanar 
A . Ramki 


116 


2646596 


March 2014 


S. S.L .C . 


1557792 


March 2011 


S .S.L . C . 


547667 


S . S.L .C . 


118 
119 


524139 
942646 
718906 


S . S .L .C . 


415835 


445527 


120 
121. 
122 
123 
124 
125 


G . Meenakumari 
A . Abdul Hug 
Balachander , R . 
M . Sudha 
R . Sivakumar 
M . Chinnamani 


March 2006 
March 2005 

March 2009 
September 2008 

March 2000 
March 2001 
April 1998 

April 2013 
March 2010 
March 2005 


376163 
1906669 
641214 
526992 


S . S.L . C . 
S.S .L. C. 
S. S.L. C . 
S . S .L . C . 
S .S .L . C . 
S .S .L .C . 


Oct. 22 , 2014 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


553 


தேர்வின் 
விவரம் . 


சி . என் .சி . மாணவர்/மாணவி பெயர், 
எண் . பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம். 

( 2 ) 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 
( 3) 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 
( 4 ) 


கடித எண்ணும் 

தேதியும் . 


( 1 ) 


( 5 ) 


( 6 ) 


Kallakurichi - Cont . 
126 T . Ammasi 


593514 


March 2008 


S . S .L . C . 


ந . க . எண் 018172/ H3 - 3 / 2014 . 

26 - 9- 2014 . 
Do . 


Do . 


127 H . Anvar Ali 
128 R . Rajalakshmi 
129 Kasthuri, K . 
130 S . Naveen Kumar 


329926 
350876 
809947 
589250 


April 1992 
March 1996 
March 2011 
March 2008 


S .S .L. C . 
S . S. L. C . 
S . S.L . C . 
S . S .L . C . 


ப . இராமராஜ் , 

செயலாளர் , 
மாநிலப் பள்ளித் தேர்வுகள் குழுமம் மற்றும் 

இணை இயக்குநர் (பணியாளர் ), 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


No. VI(2 )/ 247 /2014 . 


V . Kannan 


1999 


03413 
126806 . B . 


Agriculture 
(Higher ) 
Second Class 


ந . க . எண் 039200/ 91/ 2014 , 

26 - 09 - 2014 . 


கா . திருநாவுக்கரசு , 
கூடுதல் செயலாளர் ( தொழில் நுட்பம் ), 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


